GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 /2009 -11 . 
[ Price : Rs . 1 . 60 Paise . 


HT OF 


* 


* 


] 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


HTTEN 


GOVERN 


+fHAHALE 


PEE 


த . 


NADU 


SANA 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


TIUMPHS 


No . 24 ] 


CHENNAI, WEDNESDAY , JUNE 24 , 2009 

Aani 10 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் , 

சிவகங்கை . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் : 


சிவகங்கை மாவட்டம் , சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் , அரசனூர் ஊராட்சி மன்றத் 

தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


248 


சிவகங்கை மாவட்டம் , காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் , முடிக்கரை ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


248 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


. . 


249 


DTP - VI-2 (24 ) - 1 


[ 247 ) 


248 


248 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் , சிவகங்கை . 


சிவகங்கை மாவட்டம் , சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் , அரசனூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . அ7/உ . இ . ( ஊ )/ 681 /07 .) 


No . VI( 2)/314/ 2009 . 


சிவகங்கை மாவட்டம் , சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் , அரசனூர் ஊராட்சி மன்றத்தலைவர் திரு . தே . தேவராஜ் என்பவர் 
2005 - 2006 வரையறுக்கப்பட்ட நிதி 2006 - 2007 சட்டமன்ற தொகுதி நிதி மற்றும் ஊராட்சி நிதியில் முறையற்ற செலவினம் செய்து 
ரூ.2 ,21 , 042 கீழ்க்கண்டவாறு கையாடல் செய்யப்பட்டுள்ளது : -- 


சட்டமன்ற உறுப்பினர் திட்ட மான்யம் 


ரூ . 17,568 


வரையறுக்கப்பட்ட நிதி 


ரூ . 41 ,036 


ஊராட்சி நிதி கையாடல் 


ரூ . 1,15,088 


ஊராட்சி நிதி 


ரூ . 47, 350 


ஆக கூடுதல் 


... 


ரூ . 2 , 21 ,042 


இதில் விதிமுறைகளை மீறியும் அரசு திட்ட நிதியினை தவறாகப் பயன்படுத்திய காரணத்திற்காக 1994ஆம் வருடத்திய தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 11 )- ன்படி அரசனூர் ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் . 


இந்த பதவி நீக்கம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


சிவகங்கை , 
2009 ஜூன் 11 . 


மகேசன் காசிராஜன் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


சிவகங்கை மாவட்டம் , காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் , முடிக்கரை ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந. க . « 7/உ . இ . ( ஊ )/1913/ 07.) 


NO VI(2 )/315 /2009 . 


சிவகங்கை மாவட்டம் , காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் , முடிக்கரை ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . பி .சி . தென்னரசு 
என்பவர் 23 - 01 - 2007 முதல் 31 - 01 - 2007 வரை நடைபெற்ற தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புத் திட்ட வேலைக்கான 
பணப்பட்டுவாடாவின் போது பயனாளிகளின் பணம் பெறும் படிவத்தில் போலியான கையொப்பம் , போலியான தினக்கூலிப் பட்டியலில் 
பதிவு செய்து , அரசு நிதியினை முறைகேடுகள் செய்யும் வகையில் 68 நபர்களுக்கு உண்மைக்கு மாறான தினக்கூலி பட்டியல் 
தயார் செய்த வகையில் ரூ .17 ,950 கையாடல் செய்யும் நோக்குடன் செயல்பட்டு தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புத் திட்டத்தின் 
விதிகளை மீறி அரசு நிதியை தவறாகப் பயன்படுத்த காரணமாக செயல்பட்டதற்கு 1994ஆம் வருடத்திய தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 
பிரிவு 205 ( 11 )- ன்படி முடிக்கரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் . 


இந்த பதவி நீக்கம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


சிவகங்கை , 
2009 ஜூன் 11 . 


மகேசன் காசிராஜன் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


June 24 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


249 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates/ 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody , they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector/Inspectress of Matriculation and Anglo -Indian Schools 
as the case may be for cancellation : 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(1) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5) 


(6 ) 


No.VI(2 )/ 316/2009 . 

C . பிரேமலதா 


December 2002 ) 


211139 
162906B 


ந .க .எண் . 029811/ 03/ 2009 , 

2 - 6 - 2009 . 


ஊசி வேலை 
உடை தயாரித்தல் 
மேல்நிலை 
முதல் வகுப்பு 
( First Class ) 


சு . பவானி , 
கூடுதல் செயலாளர் ( தொழில் நுட்பம் ) , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No. VI( 2)/ 317/ 2009 . 


தூத்துக்குடி : 
முருகானந்தன் , M . P . 


000398 


ஆகஸ்டு 2002 


ந . க .எண் . 119996/ 1 / 2008 , 

4 - 6 - 2009 . 


தொழிலாசிரியர் 
சான்றிதழ் 
பொதுத் தேர்வு 
ஓவியம் . 


சு . சந்திரவதனி , 
கூடுதல் செயலாளர் (ஈ .எஸ் . எல் .சி .), 
அரசுத் தேர்வுகள் இயக்கம் , 
சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


